தமிழ்நாடு அரசு 

2018 


[ Regd . No . TN / CCN / 467 / 2012 -14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[விலை : ரூ . 3 . 20 காசு 


தமிழ்நாடு அரசிதழ் 


AuEI 


HESE 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மையே வெடு 


வல்லும் 


எண் 42 ] 


சென்னை, புதன்கிழமை , அக்டோபர் 17 , 2018 
புரட்டாசி 31, விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2049 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

அறிவிக்கைகள் 
[ அரசாணை ( 2D ) எண் 76 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறை , 1 ஆகஸ்ட் 2018.) 


தமிழ்நாடு 1958ஆம் ஆண்டு தொழிலக நிறுவனங்கள் ( தேசிய , பண்டிகை மற்றும் சிறப்பு விடுமுறை நாட்கள்) சட்டத்தின் 
(தமிழ்நாடு சட்டம் 33/ 1958 ) பிரிவு 6 உட்பிரிவு (1 ) இல் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் 04 -11- 2015ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II - பிரிவு 
2இல் , 728 மற்றும் 729ஆம் பக்கங்களில் வெளியிடப்பட்ட II(2 )/ LE /646/ 2015ஆம் எண் அறிவிக்கை 05 - 05 - 2010 - ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II - பிரிவு 2இல் , 238 மற்றும் 239ஆம் பக்கங்களில் வெளியிடப்பட்ட II( 2)/ LE /258 /2010ஆம் எண் 
அறிவிக்கை , 27 - 09 - 2017ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II - பிரிவு 2இல் , 789ஆம் பக்கத்தில் வெளியிடப்பட்ட 
II(2 )/LE / 809/ 2017ஆம் எண் அறிவிக்கை ஆகியவற்றை ரத்து செய்துவிட்டும் , அதற்கு பதிலாகவும் , கீழ்க்காணும் விவர அட்டவணையின் 
நெடும்பத்தி (2)இல் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களை அதன் ( 3) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள உள்ளூர் 
அதிகார எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்சொன்ன சட்டத்தின் செயல்நோக்கங்களுக்காக ஆய்வாளர்களாக இதனால் நியமனம் 
செய்கிறார் . 

விவர அட்டவணை 
தொடர் 
எண் நபர்கள் 

உள்ளூர் அதிகார எல்லைகள் 
( 2 ) 

( 3) 


- 


ஸ் 


தொழிலாளர் நல ஆணையர் , சென்னை . 
தொழிலாளர் நல கூடுதல் ஆணையர் (இணக்கம் ), சென்னை . 
தொழிலாளர் நல கூடுதல் ஆணையர் (நிருவாகம் ) சென்னை . 
தொழிலாளர் நல இணை ஆணையர் ( ஆய்வுகள்), சென்னை . 
தொழிலாளர் நல சிறப்பு இணை ஆணையர் , சென்னை . 


தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் 


ம்ம் 


தொழிலாளர் நல இணை ஆணையர் ( குறைந்தளவு 
ஊதியங்கள்), சென்னை . 


DTP- II -2-( 42 ) (T Sup ) - 1 


[ 1] 


தொடர் 
எண் 


நபர்கள் 


உள்ளூர் அதிகார எல்லைகள் 


( 2) 


7 . 


| 


தொழிலாளர் நல கூடுதல் ஆணையர் , சென்னை . 


சென்னை , வேலூர் , திருவண்ணாமலை , காஞ்சிபுரம் , 
திருவள்ளூர் , கடலூர் , மற்றும் விழுப்புரம் வருவாய் 
மாவட்டங்கள் . 


தொழிலாளர் நல கூடுதல் ஆணையர் , திருச்சிராப்பள்ளி . 


தொழிலாளர் நல கூடுதல் ஆணையர் , மதுரை . 


தொழிலாளர் நல கூடுதல் ஆணையர், கோயம்புத்தூர் . 


11 . 


தொழிலாளர் நல கூடுதல் ஆணையர் - 1, சென்னை . 


திருச்சிராப்பள்ளி ,தஞ்சாவூர் , திருவாரூர் , நாகப்பட்டினம் , 
அரியலூர் , பெரம்பலூர் , புதுக்கோட்டை , திண்டுக்கல் , 
தேனி மற்றும் கரூர் வருவாய் மாவட்டங்கள் . 
மதுரை , விருதுநகர் , இராமநாதபுரம் , சிவகங்கை , 
திருநெல்வேலி , தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி 
வருவாய் மாவட்டங்கள் . 
கோயம்புத்தூர் , திருப்பூர் , நீலகிரி , சேலம் , நாமக்கல் , 
ஈரோடு , கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி வருவாய் 
மாவட்டங்கள் . 
காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் வருவாய் மாவட்ட 
வரையறைக்குள்ளாக வரும் பகுதிகள் நீங்கலாக 
சென்னை மாநகராட்சி . 
காஞ்சிபுரம் , திருவள்ளூர் மற்றும் கடலூர் வருவாய் 
மாவட்டங்கள் . 
வேலூர் , திருவண்ணாமலை , விழுப்புரம் வருவாய் 
மாவட்டங்கள் . 
திருச்சிராப்பள்ளி , பெரம்பலூர் , அரியலூர் , தஞ்சாவூர் , 
நாகப்பட்டினம் , திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை 
வருவாய் மாவட்டங்கள் . 
மதுரை, விருதுநகர் , இராமநாதபுரம் , மற்றும் சிவகங்கை 
வருவாய் மாவட்டங்கள் . 
திண்டுக்கல் ,தேனி மற்றும் கரூர் வருவாய் மாவட்டங்கள் . 


12 . 


தொழிலாளர் நல கூடுதல் ஆணையர் - II , சென்னை . 


தொழிலாளர் நல இணை ஆணையர் , வேலூர் . 


14 . தொழிலாளர் நல இணை ஆணையர் , திருச்சிராப்பள்ளி . 


தொழிலாளர் நல இணை ஆணையர் , மதுரை . 


தொழிலாளர் நல இணை ஆணையர் , திண்டுக்கல் . 


தொழிலாளர் நல இணை ஆணையர் , திருநெல்வேலி . 


திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி 
வருவாய் மாவட்டங்கள் . 
கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் வருவாய் மாவட்டங்கள் . 


தொழிலாளர் நல இணை ஆணையர் , கோயம்புத்தூர் . 


தொழிலாளர் நல இணை ஆணையர் , சேலம் . 


சேலம் , தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி வருவாய் 
மாவட்டங்கள் . 
நீலகிரி , நாமக்கல் மற்றும் ஈரோடு வருவாய் மாவட்டங்கள் . 


தொழிலாளர் நல இணை ஆணையர் , குன்னூர் . 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் , 
( மலைத்தோட்டத் தொழில் ) 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் ,(மகளிர் நலன் ) 
சென்னை . 
தொழிலாளர் நல உதவி ஆணையர் , ( மகளிர் நலன் ) 
திருநெல்வேலி. 
தொழிலாளர் நல உதவி ஆணையர் , ( மகளிர் நலன் ) 
கோயம்புத்தூர் . 
தொழிலாளர் நல உதவி ஆணையர் , ( செயலாக்கம்) . 


1951ஆம் ஆண்டு மலைத்தோட்டத் தொழிலாளர் 
சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 69/1951 ) கீழ் ஒதுக்கீடு 
செய்யப்பட்ட உள்ளூர் அதிகார எல்லைகள் . 
சென்னை , வேலூர் , காஞ்சிபுரம் , திருவண்ணாமலை , 
மற்றும் திருவள்ளூர் வருவாய் மாவட்டங்கள் . 
திருநெல்வேலி , தூத்துக்குடி , கன்னியாகுமரி மற்றும் 
விருதுநகர் வருவாய் மாவட்டங்கள் . 
கோயம்புத்தூர், மற்றும் நீலகிரி வருவாய் மாவட்டங்கள் . 


தொழிலாளர் நல துணை ஆய்வாளர் . 
தொழிலாளர் நல உதவி ஆய்வாளர் . 


2009ஆம் ஆண்டு எடை அளவைகள் சட்டத்தின் 
(மத்தியச் சட்டம் 1/ 2010 ) கீழ் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 
உள்ளூர் அதிகார எல்லைகள் . 


தொடர் 


உள்ளூர் அதிகார எல்லைகள் 


நபர்கள் 


எண் 


( 2 ) 


தமிழ்நாட்டிலுள்ள சிறப்பு பொருளாதார மண்டலங்களின் சம்பந்தப்பட்ட சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் . 
மேம்பாட்டு ஆணையாளர்கள் . 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநர் 


தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார முதுநிலை கூடுதல் 
இயக்குநர் 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார ( கட்டடம் மற்றும் 
ஏனைய கட்டுமானத் தொழிலாளர்கள் ) முதுநிலை கூடுதல் 
இயக்குநர் 


தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார கூடுதல் 
இயக்குநர்கள் 


7 . 


தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இணை 
இயக்குநர்கள் 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார ( சோதனை மற்றும் 
பாதுகாப்பு ) இணை இயக்குநர் 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார ( சுகாதாரம் மற்றும் 
பாதுகாப்பு ) இணை இயக்குநர் 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார ( பதிவு ) இணை 

தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் 
இயக்குநர்கள் 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இணை இயக்குநர் 
(பயிற்சி மையம் ) 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார துணை இயக்குநர் 
( சோதனை மற்றும் பாதுகாப்பு ) 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத் துணை இயக்குநர் 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார கூடுதல் இயக்குநர் 
அலுவலகம் , திருச்சி 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார துணை 
இயக்குநர்கள் I, II.III (பயிற்சி மையம் ) 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார உதவி இயக்குநர் 
( சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு ) 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார உதவி இயக்குநர் 
( சோதனை மற்றும் பாதுகாப்பு ) 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார உதவி இயக்குநர் 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார கூடுதல் இயக்குநர் 
அலுவலகம் , திருச்சி . 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார துணை 

1948 ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் சட்டத்தின் 
இயக்குநர்கள் 

( மத்தியச்சட்டம் 63/1948 ) 8 ஆம் பிரிவைச் சேர்ந்த 

(1) ஆம் உட்பிரிவின் கீழ் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார உதவி இயக்குநர்கள் உன்னர் அதிகார எல்லைகள் 


44 . 


45 . 


தொடர் 


உள்ளூர் அதிகார எல்லைகள் 


எண் 


நபர்கள் 


( 2) 


46 . | 


தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார ( கட்டடம் மற்றும் 
ஏனைய கட்டுமானத் தொழிலாளர்கள் ) 
இணை இயக்குநர்கள் 

1996 ஆம் ஆண்டு கட்டடம் மற்றும் ஏனைய 

கட்டுமானத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பினையும் , 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார ( கட்டடம் மற்றும் பணி நிலைமைகளையும் முறைப்படுத்தல் ) 
ஏனைய கட்டுமானத் தொழிலாளர்கள் ) துணை 

சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 27/1996 , 42 ஆம் பிரிவைச் 
இயக்குநர்கள் 

சேர்ந்த ( 3) ஆம் உட்பிரிவின் கீழ் அவர்களுக்கு 

ஒதுக்கப்பட்ட உள்ளூர் அதிகார எல்லைகள் 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார ( கட்டடம் மற்றும் 
ஏனைய கட்டுமானத் தொழிலாளர்கள்) உதவி இயக்குநர்கள் 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார கூடுதல் இயக்குநர் 
(நடமாடும் குழு ) 

விருதுநகர் வருவாய் மாவட்டம் 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார துணை இயக்குநர் 
(நடமாடும் குழு ) 

மங்கத் ராம் சர்மா , 

அரசு முதன்மைச் செயலாளர் . 
( தமிழாக்கம் ) 

ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை ( 2D ) எண் 79, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (J1) த் துறை , 9 ஆகஸ்ட் 2018.) 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் 
(b ) பகுதி , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் 11- 09 - 2013 
ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II - பிரிவு 2இல் , 617 - 618 ஆம் பக்கங்களில் (ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட II (2 ) 
LE/ 699/ 2013 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு , அதற்குப் 
பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , ஆலோசனைக்குழுவுடன் கலந்தாலோசித்தப் பின்னர் , தமிழ்நாடு மாநிலத்தில் கருங்கல் 
தொழிலில் பணியமர்த்தப்பட்டு கீழே விவர அட்டவணையின் நெடும்பத்தி (2) இல் குறிப்பிடப்பட்டுள்ள வகைகளைச் சேர்ந்த 
தொழிலாளர்களுக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை , அந்த விவர அட்டவணையின் ( 3) நெடும்பத்தியின் நிகரான 
பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . இதன் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1) உட்பிரிவின் (b ) பகுதியில் சொல்லியுள்ளவாறு ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது . 
(2 ) இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் , அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 

விவர அட்டவணை 
கருங்கல் தொழிலில் வேலைவாய்ப்பு 


ணை 


மாதாந்திர குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 


தொடர் பணியாளர்களின் வகை 
எண் 


மண்டலம் - A மண்டலம் - B / மண்டலம் - C / மண்டலம் - D 
( ரூ . காசு ) / ( ரூ . காசு ) / ( ரூ. காசு ) ( ரூ. காசு ) 


10851 .00 


10687. 00 


10522 . 00 ) 


10358 . 00 


நிலை 
மேலாளர் 
அடையாளமிடுபவர் /வடிவமைப்பவர் 
தரக்கட்டுப்பாட்டாளர்/ செதுக்குபவர் 
இயந்திர மேற்பார்வையாளர் 
மின் மேற்பார்வையாளர் 


10031 .00 


9866 . 00 


9702 . 00 


9539. 00 


9539 .00 


9375 . 00 


9210 . 00 


9046 . 00 


மாதாந்திர குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 


தொடர் பணியாளர்களின் வகை 
எண் 


மண்டலம் - A மண்டலம் - B / மண்டலம் - C / மண்டலம் - D 

( ரூ. காசு ) / ( ரூ . காசு ) / ( ரூ . காசு ) / ( ரூ. காசு ) | 
தானியங்கி மெருகேற்றுபவர் 
B நிலை - || 
துளையிடுபவர் 
மின்பணியாளர் 

9210 . 00 9088 . 00 8966 .00 8843 .00 
பொருத்துநர் 
பற்றவைப்பவர் 
சாணை பிடிப்பவர் 
மெருகேற்றுபவர் 
வெட்டுங்கருவி இயக்குபவர் 
உளி கொத்துபவர் 
குழாய்வேலை செய்பவர் 

9046 . 00 8924 . 00 8801. 00 8679. 00 
டிப்பர் ஓட்டுநர் ( Tipper Driver ) 
17 டிரெயிலர் ஓட்டுநர் ( Trailor Driver ) 
18 காங் ட்ரீ ஓட்டுநர் ( Gang Tree Driver ) 

பாரந்தூக்கி இயக்குபவர் 
காங் அறுப்பான் இயக்குபவர் ( Gang 
Saw Operator ) 
கணினி இயக்குபவர் 
கணக்காளர் 
பண்டகசாலை காப்பாளர் 
C நிலை - III 
எழுத்தர்/ காசாளர் 
பண்டகசாலை உதவியாளர் 
ஸ்லிங்கர் ( Slinger ) 
சாம்பரிங்மேன் ( Chambering Man ) 8554 . 00 8473 . 00 8390 .00 8227 .00 
சாமணந்தூக்கி இயக்குபவர் 
தச்சுவேலை செய்பவர்/சிப்பமாக்குபவர் 
கணினி உதவியாளர் 
மின் உதவியாளர் 
இயந்திர உதவியாளர் 
D நிலை - IV 
அலுவலக உதவியாளர் 
காவலாள் பாதுகாவலாள் 

8227 .00 8187. 00 8145 . 00 8104 . 00 
சுத்தம் செய்பவர் /பெருக்குபவர் 
சுமை ஏற்றுபவர் ( மற்றும் மேற்சொன்ன 
எந்த வகைகளின் கீழ் வராத 
தொழிலகத்தின் ஏனைய பணியாளர் 

அனைவரும் ) 
விளக்கங்கள் : - (1) மண்டலங்களின் வகைப்பாடு பின்வருமாறு : 
மண்டலம் - A - அனைத்து மாநகராட்சிகள் . 
மண்டலம் - B - மூன்றாம் நிலை நகராட்சிகள் தவிர அனைத்து நகராட்சிகள் . 


மண்டலம் - C - அனைத்து பேரூராட்சிகள் , மூன்றாம் நிலை நகராட்சிகள் மற்றும் பாளையங்கள் . 
மண்டலம் - D - மண்டலம் A , B மற்றும் C - இன்கீழ் வராத ஏனைய பகுதிகள் . 

/ / (1) . அகவிலைப்படி - மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதியவீதங்களுடன் பணியாளர்களுக்கு கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

(a ) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு , தற்போது கணக்கிடப்பட்ட 
161 புள்ளிகளாகும்) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் மாதமொன்றுக்கு ரூ . 50. 30 காசுகள் ( ஐம்பது 
ரூபாய் முப்பது காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

( b ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை) சராசரி நுகர்வோர் விலைக்குறியீட்டினை 
அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 

(c ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்ட 
முதல் கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 

( 2) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும் போது ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 
(3 ) நாள் ஊதிய வீதங்களைக் கணக்கிட மாதாந்திர ஊதியத்தை 26 - ஆல் வகுக்க வேண்டும் . 
(4 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 

மங்கத் ராம் சர்மா , 

அரசு முதன்மைச் செயலாளர் . 
(தமிழாக்கம் ) 

ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை (நிலை) எண் 108 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (12)த் துறை , 7 செப்டம்பர் 2018 ) 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்தலும் பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 33 /1982 ) 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாலோசித்தப் பின்னர் , தமிழ்நாடு 1994 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் 
( கட்டுமான தொழிலாளர்கள் ) நலத் திட்டத்தில் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் 
(1 ) பகுதி 8 - இல் , உட்பகுதி (2)- க்கு பின்னர் , பின்வரும் உட்பகுதி சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் , அதாவது: 

"(3) அந்தந்த மாவட்டத்தின் வாரியமும் தொழிலாளர் துறை அலுவலரும் (சமூகப் பாதுகாப்புத் திட்டம் ) விவர அட்டவணை II - இன் 
படிவம் AA - இல் உறுப்பினர்கள் குறித்த பதிவேடு ஒன்றை வைத்து வரவேண்டும் . 
(2) விவர அட்டவணை II - இல் , 

(i) படிவம் - A - இல் , " பதிவு செய்வதற்கான விண்ண ப்பம் " என்ற தலைப்பின் கீழ் "1 தொழிலாளரின் பெயர் ". என்ற இனத்திற்குப் 
பதிலாக பின்வருபவை அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . அவையாவன: 
"1 ( a) தொழிலாளரின் பெயர் : 

ஆண் ) பெண் 
( b ) பாலினம் 

மூன்றாம் 
பாலினம் 


( c ) மதம் 


( d ) சாதி 


( e ) வகை : 


ஆதி 


பழங்குடியினர் 


பிற்படுத்தப்பட்ட 
வகுப்பினர் 


ஏனைய வகுப்பினர் 


மிகவும் 
பிற்படுத்தப்பட்ட 
வகுப்பினர் 


திராவிடர் 


(i) படிவம் - A - க்குப் பின்னர், பின்வரும் படிவம் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் அதாவது : 

"படிவம் - AA 
[8(3) ஆம் பகுதியைக் காண்க ) 


உறுப்பினர்களை பதிவு செய்தல் 


| 


| 


நிறுவனத்தின் பதிவு 


தொடர் 
எண் 


பதிவெண் 


கட்டுமானத் 
தொழிலாளரின் பாலினம் மதம் சாதி வகை பெயர் மற்றும் செய்யப்பட்ட பதிவெண் 
பெயர் 

முகவரி நாள் 
(2) ( 3) ( 4) (5 ) / (6 ) | (7 ) 

(8 ) (9 ) 


(1 ) 


(iii ) படிவம் - J - இல் , " அடையாள அட்டை " என்ற தலைப்பின் கீழ் , " 1 பதிவு பெற்ற உடலுழைப்பு தொழிலாளரின் பெயர் ", என்ற 
இனத்திற்குப் பதிலாக பின்வருபவை அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் , அவையாவன : 
" 1 ( a ) தொழிலாளரின் பெயர் : 


(b ) பாலினம் 


ஆண் 


பெண் 


| மூன்றாம் 
பாலினம் 


( c) மதம் 


(d) சாதி 


: 


( e) வகை : 


ஆதி 


பழங்குடியினர் 


ஏனைய வகுப்பினர் 


மிகவும் 
பிற்படுத்தப்பட்ட 
வகுப்பினர் 


பிற்படுத்தப்பட்ட 
வகுப்பினர் 


திராவிடர் 


சுனில் பாலிவால் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


